பண்பொழி, பண்பை நகர்‌, பண்புளிப்‌ பட்டணம்‌, 
பைம்பொழில்‌ என்றெல்லாம்‌ புகழப்படும்‌ 
இருமலைக்‌ கோயில்‌ ஸ்ரீ தருமலைக்குமார சுவாமி 
மீதும்‌ திருக்கோயில்‌ சார்ந்தும்‌ பாடப்பட்ட 
பாடல்களின்‌ விபரத்‌ தொகுப்பு சில 


அருளியவைகள்‌ அருளிய அருளாளர்கள்‌ 
திருமலை உச்சி விநாயகர்‌ நகரம்‌. சங்கரபாண்டியனார்‌ 
வெண்பா அந்தாதி 

திருமலை உச்சி விநாயகர்‌ நகரம்‌. சங்கரபாண்டியனார்‌ 
திருப்புகழ்‌ 

திருமலை அடிவார விநாயகர்‌ நகரம்‌. சங்கரபாண்டியனார்‌ 
திருப்புகழ்‌ 

திருமலைக்குமாரசுவாமி நகரம்‌. சங்கரபாண்டியனார்‌ 
திருப்புகழ்‌ (1,014 திருப்புகழ்‌) 

திருமலை குமாரசுவாமி நகரம்‌. சங்கரபாண்டியனார்‌ 


கொம்பில்லா வெண்பா அந்தாதி 


திருமலை குமாரசுவாமி நீரோட்டக | நகரம்‌. சங்கரபாண்டியனார்‌ 
வெண்பா அந்தாதி 


திருமலை முருகன்‌ வெண்பா நகரம்‌. சங்கரபாண்டியனார்‌ 
அந்தாதி 
திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ | செங்கோட்டை கவிராஜ 
பண்டாரத்தையா 
திருமலைக்‌ குமாரசுவாமி தென்காசி 
அலங்கார பிரபந்தம்‌ பா. இ. வன்னியப்பன்‌ 
திருமலை வாலசுப்பிரமணியன்‌ தென்காசி 
திருத்தாலாட்டு பா. இ. வன்னியப்பன்‌ 
திருமலைக்குமரன்‌ தென்காசி 
திருமணிமாலை பா. இ. வன்னியப்பன்‌ 
திருமலைத்‌ திருக்குவளைமாலை தென்காசி 


பா. இ. வன்னியப்பன்‌ 


திருமலைத்‌ தலபுராணம்‌ 


சிவராமலிங்கம்‌ பிள்ளை 
(முருகதாச கவிராயர்‌) 


திருமலை கந்தர்‌ அந்தாதி 


சிவராமலிங்கம்‌ பிள்ளை 


திருமலை குமரன்‌ அந்தாதி 


சிவராமலிங்கம்‌ பிள்ளை 


திருமலை பாலசுப்பிரமணியர்‌ 
காவடி சந்து 


சிவராமலிங்கம்‌ பிள்ளை 


திருமலைக்‌ குமரன்‌ திருப்புகழ்‌ 


சிவராமலிங்கம்‌ பிள்ளை 


திருமலைக்குமரன்‌ சிங்கார ரசச்‌ 
சிந்து 


சிவராமலிங்கம்‌ பிள்ளை 


திருமலைக்குமரன்‌ பதிகம்‌ 


சிவராமலிங்கம்‌ பிள்ளை 


திருமலைக்குமரன்‌ வண்ணம்‌ 


சிவராமலிங்கம்‌ பிள்ளை 


திருமலைக்‌ குமரன்‌ அருட்பா 


குருவிக்குளம்‌ வெள்ளைச்சாமிப்‌ 
பாவலர்‌ 


திருமலை முருகன்‌ யமக அந்தாதி 


நெல்லையப்ப கவிராஜ்‌ பண்டாரம்‌ 


திருமலை படைவீட்டு திருப்புகழ்‌ 
பதிகம்‌ 


வண்ணச்சரபம்‌ தண்டபாணி 
சுவாமிகள்‌ 


திருமலை படைவீட்டு பதிகம்‌ 


வண்ணச்சரபம்‌ தண்டபாணி 
சுவாமிகள்‌ 


திருமலை அம்மை கவி 


வண்ணச்சரபம்‌ தண்டபாணி 
சுவாமிகள்‌ 


திருமலை குமரன்‌ பதிகம்‌ திருக்குருகூர்‌ ஞான சித்த 
சுவாமிகள்‌ 

திருமலையமிசை ஸ்ரீமத்‌ பாம்பன்‌ குமரகுருதாச 

அமர்ந்த சிவ குகசம்புவே பதிகம்‌ சுவாமிகள்‌ 

திருமலையாண்டவர்‌ குறவஞ்சி மகாமகோபாத்தியாய 


டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌ 
நூல்‌ நிலையம்‌ பதிப்பு 


திருமலை முருகன்‌ பள்ளு 


பெரியவன்‌ கவிராயர்‌ 


திருமலை நொண்டி நாடகம்‌ 


மன்னர்‌ பெருமாள்‌ புலவர்‌ 


திருமலை சுப்பிரமணியர்‌ 
தோத்திரம்‌ 


தா. நெல்லையப்ப்‌ பிள்ளை 


திருமலை முருகன்‌ பதிகம்‌ 


5... வாலசுப்பிரமணிய கவிராயர்‌ 


திருமலைச்௪ுங்காரமாலை 


5.2... வாலசுப்பிரமணிய கவிராயர்‌ 


திருமலை முருகன்‌ இருப்புகழ்‌ 


தணிகைமணி வ. சு. செங்கல்வராய 
பிள்ளை பதிப்பில்‌ 

(ஒருபது மிருபது...) 

ஸ்ரீ சைலம்‌ இருத்தலத்திற்கும்‌ 
பொருந்தும்‌ 


ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள்‌ 


திருமலை முருகன்‌ திருப்புகழ்‌ 


இருப்புகழ்‌ முதற்‌ புத்தகம்‌ : 
சந்தக்குழிப்பும்‌, அரும்பதவுரையும்‌ 
அடங்கிய திருத்தமான புதுப்பதிப்பு 
(1918) 

மதுரை, வித்தியாபாநுப்‌ 
பத்திராதிபர்‌ 


மு. ரா. கந்தசாமிக்‌ கவிராயர்‌ 
அவர்களால்‌ 


பரிசோதிக்கப்‌ பெற்று 
எக்ஸேல்ஸியர்‌ அச்சியந்திர 
சாலையில்‌ பதிப்பிக்க பெற்றது 
1. வனசமொத்த பத 


2. படுகொலையே மிகு 
3. வரிவிழி பூசலாட 


ஸ்ரீ அருணஇரிநாத சுவாமிகள்‌ 


ஸ்ரீ சுப்பிரமணியக்கடவுள்‌ 
க்ஷேத்திரக்கோவைப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
(செங்கரைப்‌ பருவம்‌) 


காஞ்€ீபுரம்‌ ஸ்ரீ சிதம்பர முனிவர்‌ 


இருமலைக்‌ கோயில்‌ வரலாறு 


திரிசிரபுரம்‌ தமிழ்‌ ஆசிரியர்‌ 

௩. பஞ்சநதம்‌ பிள்ளை, 

பண்பொழி திருமலைக்குமார சுவாமி 
தேவஸ்தான வெளியீடு, 1951 


நிகரில்லன தமிழ்‌ மாலைகள்‌ 
தொகுப்பு தொடரும்‌. . 


